இலங்கை பரீட்சைத்‌ துணைக்களத்தினால்‌ நடாத்தப்பட்ட 
அடிப்படை பிரிவெனா, பெளத்த தர்மாச்சாரியர்‌, கத்தோலிக்க தர்மாச்சாரியர்‌ 
பரீட்சைகளின்‌ சான்றிதழ்களுக்காக விண்ணப்பித்தல்‌ 


தற்போது நிலவும்‌ கொவிட்‌ 19 தொற்று நிலைமை காரணமாக நமது திணைக்களத்தின்‌ 
ஒருநாள்‌ சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளமையினால்‌, பின்வரும்‌ முறைகளின்‌ 
ஊடாக இலங்கை பரீட்சைத்‌ திணைக்களத்தினால்‌ நடாத்தப்பட்ட மேற்குறித்த பரீட்சைகளின்‌ 


சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள்‌ மேற்கொள்ளப்பட்டூள்ளன. 


விண்ணப்பிக்கும்‌ முறை: 


A 


குறித்த சான்றிதழுக்கான விண்ணப்பப்படிவத்தை இலங்கை பரீட்சைத்‌ 
திணைக்களத்தின்‌ இணையத்தளத்திலிருந்து பின்வரும்‌ இணைப்பின்‌ ஊடாக 
தரவிறக்கம்‌ செய்துகொள்க. I 

சிங்கள/ஆங்கில மொழிமூல விண்ணப்பப்படிவம்‌ : 
https://doenets.lk/documents/downloads/certificates-application-forms/OnedayS.pdf 

தமிழ்‌ மொழிமூல விண்ணப்பப்படிவம்‌ : 


https://doenets.lk/documents/downloads/certificates-application-forms/OnedayT.pdf 


விண்ணப்பப்படிவத்தை அச்சிட்டு சரியாகப்‌ பூரணப்படூுத்துக. (விசேடமாக உங்கள்‌ 
பெயர்‌, பரீட்சை வருடம்‌, சுட்டெண்‌, அஞ்சல்‌ முகவரி போன்றன) 
|. அடிப்படை பிரிவெனா பரீட்சை: 
ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள்‌ பரீட்சைக்குத்‌ தோற்றியிருப்பின்‌, ஒவ்வொரு 
தடவைக்கும்‌ தனித்தனி விண்ணப்பப்படிவங்ளைச்‌ சமர்ப்பித்தல்‌ வேண்டும்‌. 
1॥. தர்மாச்சாரியர்‌ பரீட்சை: 
பரீட்சைக்குரிய சகல பாடங்களிலும்‌ ஒரே தடவையில்‌ சித்தியடைந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. அல்லாவிடின்‌ பெறுபேறுகள்‌ பரீட்சைத்‌ திணைக்களத்தினால்‌ 


ஒன்றிணைக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


குறிப்பு: நீங்கள்‌ பரீட்சைக்குத்‌ தோற்றிய பெயரிலேயே உங்களுக்குரிய சான்றிதழ்‌ 
விநியோகிக்கப்படும்‌. 


நீங்கள்‌ பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கும்‌ சான்றிதழ்‌ வகை, பிரதிகளின்‌ எண்ணிக்கை 
(அதிகபட்ச பிரதிகளின்‌ எண்ணிக்கை 3 ஆகும்‌) ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ உரிய 
கொடுப்பனவை இலங்கை வங்கியின்‌ பின்வரும்‌ கணக்கிலக்கத்தில்‌ வைப்பிலிட்ட 
குறித்த பற்றுச்சட்டை அல்லது திரைக்குறிப்பை (5creenshot - நிகழ்நிலைக்‌ 
கொடூப்பனவுகளுக்கு மாத்திரம்‌) பெற்றுக்கொள்க. 


ட ட வ வ்பப் து . அர்‌ ன்‌ | அ பிரதிகள்‌ | 


A டா அ த சே [1 அட அக்கம்‌ ந்தனர்‌ 5 
ட்‌ i பல்‌! அ ITER ix 
1 [ப்‌ Ate ச்‌ 1 YT 8௮ x £2 
௫ FAS உ ச்‌ (ஸ்‌ Be க்‌்‌, 0 / ரர ம்‌] 
ன்‌ 192 வ CXS RE 3 76 ம்‌ ்‌ 
பயக படு வத்‌ க்‌ மறி 
பிசி © ) ity பு 
்‌ 
தம்‌ 6 
்‌ 


= அ 
fT 












114 ம்‌ 0 ன படு கசி 1-2 1 ட்‌ . 1: 
i 25-07 91 ம்‌ ப்‌ 3 4, 
ள்ளது. |! உள்ள 





A ன்‌ ம்‌ at 
12 


OA EE 







REIS 
வெளிநாடுகளில்‌ 
' பயன்படூத்துவதற்காக (வெளிநாட்டு ரூ. 600/= 
அலுவல்கள்‌ அமைச்சில்‌ (ஒரு பிரதியை மாத்திரமே AE 


ற்றுக்கொள்ள வேண்டும்‌.) 









ச்‌ ne E13 ப 1 த ர ர நர வகநக 
டு ன்‌ ப 
ட்‌ ந %! ட (] |, 
2 எட்கா ப 
[1 in Hi 





த வ்‌ NAN SA 
wT 
ல்‌ ்‌ 0 





PA வ 
ழ்‌ 016 in Cc OL unt Ai ர்வழி AL ட னம்‌ ம்‌ 
000 I, ல ுப்பப்‌ ANE WY எ (தபா ப்‌: ம? ரூர்‌ _ என்ட கப்ப (0௭16 IE, 
திவுத்தபா 1 ம்‌. மூல ம்‌ அட ட St [13 ட ad A EA LE 00 101012] IN ESE ட PES 1 AN i 120004 AFA 
இலங்கை வங்கியின்‌ கணக்கிலக்கம்‌ : 7041228 
கணக்கின்‌ பெயர்‌ : இலங்கை பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
கிளை : பத்தரமுல்லை 


doecertificates@gmai.com என்ற இணையத்தள முகவரிக்கு பின்வரும்‌ 

ஆவணங்களை இலத்திரனியல்‌ தபால்‌ மூலம்‌ அனுப்புக. 

உ முறையாகப்‌ பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பப்படிவம்‌ 

உ பணம்‌ செலுத்தப்பட்டமையை உறுதிப்படூுத்துவதற்கான பற்றுச்சீட்டு அல்லது 
திரைக்குறிப்பு (Screenshot) 

உ தேசிய அடையாள அட்டை / செல்லுபடியாகும்‌ சாரதி அனுமதிப்பத்திரம்‌ அல்லது 
செல்லுபடியாகும்‌ கடவுச்சீட்டின்‌ தெளிவான படப்பிரதி அல்லது வருடல்‌ 
செய்யப்பட்ட (5௮௪0) பிரதி. 

5. இலத்திரனியல்‌ தகவலின்‌ தலைப்பு (71(16) குறிப்பிடப்பட வேண்டிய இடத்தில்‌ “௧X௮ 
Certificates” என்பதனைக்‌ குறிப்பிட்டு, “சான்றிதழ்‌ விண்ணப்பிக்கும்‌ திகதி”, 
“தொலைபேசி இலக்கம்‌”” ஆகியவற்றை மாத்திரம்‌ உள்ளீடு செய்க. 

உ இலங்கையில்‌  பயன்படூத்துவதற்காக விண்ணப்பிக்கப்படூம்‌ சான்றிதழ்கள்‌, 
விண்ணப்பித்து மூன்று நாட்களுக்குள்‌ விண்ணப்பப்படிவத்தில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள 
முகவரிக்கு தபாற்‌ திணைக்களத்தின்‌ 50660 0054 சேவை ஊடாக தபால்‌ மூலம்‌ 
அனுப்பப்படுவதுடன்‌ வெளிநாடூகளில்‌ பயன்படூத்துவதற்காக விண்ணப்பிக்கப்படும்‌ 
சான்றிதழ்கள்‌ வெளிநாட்டு அலுவல்கள்‌ அமைச்சுக்கு அனுப்பப்படும்‌. 

௪ தொடர்புடைய அனைத்து தகவல்களும்‌ சான்றிதழ்களின்‌ தொடர்‌ இலக்கங்களும்‌ 
உங்கள்‌ இலத்திரனியல்‌ தபால்‌ முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும்‌. 

உ விண்ணப்பதாரி உரிய தகவல்களை (உதாரணம்‌: பரீட்சையின்‌ பெயர்‌, பரீட்சை 
வருடம்‌, சுட்டெண்‌ போன்றன) சரியாக வழங்கியிருந்தால்‌ மாத்திரமே மேற்குறித்த 
செயலொழுங்கின்‌ மூலம்‌ சான்றிதழ்களை விநியோகிக்க முடியும்‌. 

உ பூரணமற்ற, தெளிவற்ற விண்ணப்பப்படிவங்கள்‌ அல்லது பற்றுச்சீட்டுகளைக்‌ 
கொண்ட கோரிக்கைகள்‌, தேவையான சகல ஆவணங்களையும்‌ கொண்டிராத 
கோரிக்கைகள்‌ என்பன எதுவித முன்னறிவித்தலுமின்றி நிராகரிக்கப்படும்‌. 

உ சான்றிதழ்களின்‌ பிரதிகள்‌ இலத்திரனியல்‌ தபால்‌ ஊடாக வழங்கப்பட மாட்டாது. 

உ பரீட்சைப்‌ பெறுபேறுகள்‌ தொடர்பான உத்தியோகபூர்வ அறிக்கைகள்‌ பரீட்சைத்‌ 


திணைக்களத்தில்‌ காணப்பட்டால்‌ மாத்திரமே சான்றிதழ்கள்‌ விநியோகிக்கப்படும்‌. 


